விவிலிய முத்துக்கள்‌ 


திருந்திய புதுவாழ்வீற்கான வத்துக்கள்‌ 


மது அருந்துவதை நிறுத்து 
1சாமுவேல்‌ 1:146 


குடிவெறியரைப்‌ போல்‌ அவர்கள்‌ 
தள்ளாடித்‌ தடூமாறினர்‌; 
அவர்களின்‌ திறனெல்லாம்‌ 
பயனற்றுப்‌ போயிற்று. 
திருப்பாடல்கள்‌ 107:27 


திராட்சை ரசம்‌ ஒழுங்கீனத்தைத்‌ 
தோற்றுவிக்கும்‌; போதை தரும்‌ குடி 
அமளியைத்‌ தோற்றுவிக்கும்‌; 


அவற்றில்‌ நாட்டங்‌ கொள்பவர்‌ மடையரே. 


நீதி மொழிகள்‌ 20:1 


ஓய்யாரமான வாழ்க்கையை 
நாடுகிறவர்‌ ஏழையாவார்‌. 
மதுவையும்‌ நறுமணப்‌ பொருள்களையும்‌ 
விரும்புகிறவர்‌ 
செல்வராகமாட்டார்‌. 
நீதிமொழிகள்‌ 21:17 


௮ 


குடிகாரர்களோடூ சேராதே; 
பெருந்தீனியரோடூ சேர்ந்து கொண்டு 
அவர்களைப்‌ போல்‌ புலால்‌ உண்ணாதே; 
குடிகாரரும்‌ பெருந்தீனியரும்‌ முடிவில்‌ 
ஏழைகளாவர்‌; உண்டு குடித்த மயக்கம்‌ 


கந்தையை உடுத்தும்‌. நீதிமொழிகள்‌ 23:20 -21 


துன்பக்‌ கதறல்‌, துயரக்‌ கண்ணீர்‌; ஓயாத சண்டை; 

ஒழியாத புலம்பல்‌, காரணம்‌ தெரியாமல்‌ 

கிடைத்த புண்கள்‌, கலங்கிக்‌ சிவந்திருக்கும்‌ 

கண்கள்‌ இவை அனைத்தையும்‌ அனுபவிப்பவர்‌ 

யார்‌? திராட்சை இரச மதுவில்‌ நீந்திக்‌ 

கொண்டிருப்பவர்களே; புதுப்புது 

மதுக்கலவையைச்‌ சுவைத்துக்‌ களிப்பவர்களே . 
நீதிக்‌ மொழிகள்‌ 23:29-30 


மதுவைப்‌ பார்த்து இந்த இரசத்தின்‌ சிவப்பென்ன, 

பாத்திரத்தில்‌ அதன்‌ பளபளப்பென்ன எனச்‌ சொல்லி 

மகிழாதீர்‌. அது தொண்டைக்குள்‌ செல்லும்‌ போது இனிமையா 
யிருக்கும்‌; பிறகோ அது பாம்பு போல்‌ கடிக்கும்‌; விரியனைப்‌ 

போலத்‌ தீண்டும்‌. உன்‌ கண்‌ என்னென்னவோ வகையான 
காட்சிகளைக்‌ காணும்‌; உன்‌ உள்ளத்திலிருந்து ஏறுமாறான 
சொற்கள்‌ வெளிப்படும்‌. கடல்‌ அலைமீது மிதந்து செல்வது 

போலவும்‌ பாய்மர நுனியில்‌ படுத்துறங்குவது போலவும்‌ 

உனக்குத்‌ தோன்றும்‌, என்னை அடித்தார்கள்‌, எனக்கு 

நோகவில்லை; என்னை அறைந்தார்கள்‌, நான்‌ அதை உணரவில்லை; 
நான்‌ எப்போது விழித்தெழுவேன்‌? அதை இன்னும்‌ கொடுக்கும்‌ படி 
படி கேட்பேன்‌” என்று நீ சொல்வாய்‌. நீதிமொழிகள்‌ 23:31-35 


விடியற்‌ காலையிலேயே விழித்தெழுந்து, 
போதை தரும்‌ மதுவை நாடி ௮லைந்து, 
இரவு வரை குடித்துப்‌ பொழுதைப்‌ 
போக்குகிறவர்களுக்கோ 
ஐயோ கேடு! 

எசாயா 5:11 


அவர்களின்‌ கேளிக்கை விருந்துகளில்‌ 
கின்னரம்‌, வீணை, தம்புரு, மதுபானம்‌ 
இவையெல்லாம்‌ உண்டு, ஆனால 
ஆண்டவரின்‌ செயல்களை அவர்கள்‌ 
நினைவு கூர்வதில்லை. 

எசாயா 5:12 


திராட்சை இரசம்‌ குடிப்பதில்‌ 
தீரர்களாகவும்‌, மதுபானம்‌ 
கலப்பதில்‌ திறமைசாலிகளாகவும்‌ 
இருப்பவர்க்கு ஐயோ கேடு! 
எசாயா 5:22 


திராட்சை ரசம்‌ அழுகின்றது; திராட்சைக்‌ 

கொடி தளர்கின்றது; அக்களிக்கும்‌ இதயங 

களெல்லாம்‌ பெருமூச்சு விடுகின்றன. 
சொயா 24: 7 


திராட்சை இரசத்திற்காகத்‌ தெருக்களில்‌ 
கூச்சல்‌ எழுகின்றது; மகிழ்ச்சி 
எல்லாம்‌ மங்கி மறைகின்றது: விழாக்கள்‌ 
நாட்டினின்று அகற்றப்பட்டன. 

எசாயா 24:11 


குடிவெறியரைப்‌ போல்‌ மண்ணுலகம்‌ 
தள்ளாடூகின்றது. 


எசாயா 24:20 


எப்ராயிமின்‌ குடிவெறியரின்‌ மாண்பு மிகு 
மணிமுடிக்கு ஐயோ கேடூ! வாடூகின்ற மலராய்‌, 
அதன்‌ மேன்மை மிகு எழில்‌ குலைகின்றதே! 
பள்ளத்‌ தாக்கில்‌ அது அமைந்துள்ளதே! 
நறுமணம்‌ பூசிய தலைவர்கள்‌ மதுமயக்கத்‌ 
தால்‌ வீழ்ந்து கிடக்கின்றனரே. 

எசாயா 28:1 


எப்ராயிம்‌ குடிவெறியரின்‌ மாண்பு மிகு 
மணிமுடி கால்களால்‌ மிதிக்கப்படும்‌. 
நறுமணம்‌ பூசிய தலைவர்கள்‌ 
வீழ்ந்து கிடக்கின்றனர்‌. 


எசாயா28.3,4 


சிறுமையுற்றவளே, திராட்சை இரசம்‌ 

இன்றியே குடிவெறி 

கொண்டவளே. இதைக்கேள்‌. 
எசொயா5 1:21 


சினமுற்று மக்களினங்களை மிதித்தேன்‌; 
சீற்றமடைந்து அவர்களைக்‌ குடிவெறி 
கொள்ளச்‌ செய்தேன்‌. அவர்கள்‌ குருதியைத்‌ 
தரையில்‌ கொட்டினேன்‌. 


எசாயா 63:6 


நீ குடிவெறி கொண்டு 
ஆடையின்றிக்‌ கிடப்பாய்‌. 
புலம்பல 4:21 


குடிவெறியர்‌ கூட்டமாகிய அவர்கள்‌ 
வேசித்தனத்தில்‌ ஆழ்ந்திருக்கின்றார்கள்‌; 
தங்களது மேன்மையைக்‌ காட்டிலும்‌ 
இகழ்ச்சியையே அவர்கள்‌ 
மிகுதியாய்‌ விரும்புகின்றார்கள்‌. 

ஓசேயா 4:18 


குடிவெறியர்களே, விழித்தெழுந்து அழுங்கள்‌; 
திராட்சை இரசம்‌ குடிக்கிறவர்களே, நீங்கள்‌ அனைவரும்‌ 
அந்த இனிப்பான திராட்சை இரசத்திற்காகப்‌ 
புலம்புங்கள்‌; ஏனெனில்‌; அது 
உங்கள்‌ வாய்க்கு எட்டாமற்‌ போயிற்று. 

யோவேல்‌ 1:5 


மதுவினைத்‌ தங்கள்‌ கடவுளின்‌ 
இல்லத்தில்‌ குடிக்கின்றார்கள்‌. 
ஆமோஸ்‌ 2:8 


கோப்பைகளில்‌ திராட்சை இரசம்‌ 
குடிக்கிறார்கள்‌; உயர்ந்த நறுமண 
எண்ணெயைத்‌ தடவிக்‌ கொள்கிறார்கள்‌. 
ஆகையால்‌ அவர்கள்தான்‌ முதலில்‌ நாடு 
கடத்தப்‌ படுவார்கள்‌; அவர்களது 
இன்பக்‌ களிப்பும்‌ இல்லா தொழியும்‌. 
ஆமோஸ்‌ 6:6-7 


“திராட்சை இரசத்தையும்‌ மதுவையும்‌ 

பற்றி உங்களுக்கு உரையாற்றுவேன்‌” 

என்று கூறி, வீண்‌ சொற்களையும்‌ 

பொய்களையும்‌ பிதற்றுகிறவன்‌ தான்‌ 

இம்மக்களுக்கு ஏற்ற உரையாளன்‌. . 
மீக்கா 2:11 


குடிவெறியில்‌ மயங்கிக்‌ கிடக்கும்‌ 
அவர்கள்‌ பின்னிக்கிடக்கும்‌ முட்புதர்‌ போலும்‌ 
காய்ந்த சருகு போலும்‌ முற்றிலும்‌ 
எரிந்து போவார்கள்‌. 
நாகூம்‌ 1:10 


நீயும்‌ குடிவெறியில்‌ மயங்கிக்‌ கிடப்பாய்‌; 
நீயும்‌ உன்‌ பகைவனிடமிருந்து 
'தப்புமாறு புகலிடம்‌ தேடி 
அலைவாய்‌. 

நாகூம்‌ 3:11 


அடுத்திருப்பவர்‌ மீது கொண்ட சினத்தினால்‌ 
அவர்களைக்‌ குடி வெறியர்களாக்கி 
அவர்களது திறந்த மேனியின்‌ 
அலங்கோலத்தைக்‌ காணும்‌ வரை 
குடிக்கச்‌ செய்பவனுக்கு 

ஐயோ கேடு! அபக்கூக்கு 2:15 


நீயும்‌ குடி, குடித்து விட்டுத்‌ தள்ளாடூ; 
ஆண்டவரின்‌ வலக்கையிலுள்ள 
தண்டனைக்‌ கலம்‌ உன்னிடம்‌ 

திரும்பி வரும்‌; அப்போது உன்மேன்மை 
மானக்கேடாய்‌ மாறும்‌. 


அபக்கூக்கு 2:16 


குடிவெறியில்‌ உள்ள மனைவி 
கடுஞ்சினத்தைத்‌ தூண்டிவிடுவாள்‌; 
அவள்‌ தன்‌ வெட்கத்தை 
மறைக்கமாட்டாள்‌. ... 

சீராக்‌ 26:8 


திராட்சை இரசம்‌ அருந்துவதால்‌ 
உன்‌ ஆற்றலைக்‌ காட்ட முயலாதே; 
திராட்சை இரசம்‌ பலரை 
அழித்திருக்கிறது. 

சீராக்‌ 31:25 


அளவுக்கு மீறி அருந்தப்படும்‌ திராட்சை 
இரசம்‌ சினத்தையும்‌ பூசலையும்‌ 
தூண்டிவிடுகிறது; மனக்‌ கசப்பையும்‌ 
விளைவிக்கிறது. சீராக்‌ 31: 29 


“உங்கள்‌ உள்ளங்கள்‌ குடி வெறி, களியாட்டத்தாலும்‌ 
இவ்வுலக வாழ்க்கைக்குரிய 

கவலையினாலும்‌ மந்தம்‌ அடையாதவாறும்‌ 

அந்நாள்‌ திடீரென்‌ வந்து ஒரு கண்ணியைப்‌ போல்‌ 
உங்களைக்‌ சிக்கவைக்காதவாறும்‌ 

எச்சரிக்கையாய்‌ இருங்கள்‌. 

மண்ணுலககெங்கும்‌ குடியிருக்கும்‌ எல்லார்‌ 

மீதும்‌ அந்நாள்‌ வந்தே தீரும்‌. லூக்கா 21:34-35 


களியாட்டம்‌, குடிவெறி, கூடா ஒழுக்கம்‌, 

காமவெறி, சண்டை சச்சரவு, 

ஆகியவற்றைத்‌ தவிர்ப்போமாக! 
உரோமையர்‌ 13:13 


இறையாட்சி என்பது நாம்‌ உண்பதையும்‌ 
குடிப்பதையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டதல்ல, 
மாறாகத்‌ தூய ஆவி அருளும்‌ நீதி, அமைதி, 
மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாகக்‌ 
கொண்டது. உரோமையர்‌ 14:17 


உங்கள்‌ சகோதரர்‌, சகோதரிகளுக்குத்‌ 
தடையாக இருக்குமாயின்‌, இறைச்சி 
உண்பதையோ, திராட்சைமது 
குடிப்பதையோ, அதுபோன்ற வேறெதையும்‌ 
செய்வதையோ தவிர்ப்பதே 

நல்லது. உரோமையர்‌ 14:21 


உங்கள்‌ நடுவில்‌ “சகோதரர்‌ அல்லது “சகோதரி என்னும்‌ 
பெயரை வைத்துக்கொண்டு பரத்தமையில்‌ ஈடுபடுபவராகவோ 
பபராசையுடையவராகவோ, சிலைகளை 
வழிபடுதகிறவராகவோ, குடிவெறியராகவோ கொள்ளை 
யடிப்பவராகவோ இருப்பவர்களோடூ உறவு வைத்துக்‌ 
கொள்ள வேண்டாம்‌; அவர்களோடு 

உணவருந்தவும்‌ வேண்டாம்‌. 1கொரிந்தியர்‌ 5:11 


திருடர்‌, பேராசையுடையோர்‌, குடிவெறியர்‌, 
பழிதூற்றுவோர்‌, கொள்ளையடிப்போர்‌ 
ஆகியோர்‌ இறையாட்சியை உரிமையாக்கிக்‌ 
கொள்வதில்லை. 1 கொரிந்தியர்‌ 6:10 


திராட்சை மது அருந்திக்‌ குடிவெறிக்கு 
ஆளாகாதீர்கள்‌. இது தாறுமாறான 
வாழ்வுக்கு வழி கோலும்‌, மாறாக 
தூய ஆவியால்‌ ஆட்கொள்ளப்‌ 
படுங்கள்‌. எபேசியர்‌ 5:18 


நீங்கள்‌ உண்ணும்‌ நேரத்தில்‌ ஒவ்வொருவரும்‌ 
தாம்‌ கொண்டூ வந்த உணவை 

மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு 

விடுகிநீர்கள்‌. இதனால்‌ சிலர்‌ 

பசியாய்‌ இருக்க, வேறுசிலர்‌ 

குடிவெறியில்‌ இருக்கிறார்கள்‌. 1 கொரிந்தியர்‌ 11:21 


ஊனியல்பின்‌ செயல்கள்‌ யாவருக்கும்‌ 

தெளிவாய்த்‌ தெரியும்‌. அவை பரத்தமை, 

கெட்டநடத்தை, காமவெறி, சிலைவழிபாடு 

பில்லி சூனியம்‌, பகைமை, சண்டை சச்சரவு, 

பொறாமை, சீற்றம்‌, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, 
அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம்‌ முதலியவை ஆகும்‌. இத்தகைய 
வற்றில்‌ ஈடுபடுவோர்‌ இறையாட்சியை 


உரிமைப்‌ பேறாக அடைவதில்லை. கலாத்தியர்‌ 5:19-21 


சபை கண்காணிப்பாளர்‌, குடிவெறிக்கும்‌ 
வன்முறைக்கும்‌ இடங்கொடாது, 

கனிந்த உள்ளத்தவராய்‌ இருக்க 
வேண்டும்‌, சண்டையையும்‌ பொருளாசை 
யையும்‌ தவிர்ப்பவராக இருக்க 
வேண்டும்‌. 1திமொத்தேயு 3:3 


திருத்தொண்டர்கள்‌ கண்ணியமுள்ளவராக 
இருக்கவேண்டும்‌, இரட்டை நாக்கு 
உள்ளவர்களாகவும்‌ குடிவெறிக்கு 
அடிமைப்பட்டவர்களாகவும்‌ இழிவான 
ஊதியத்தின்மேல்‌ ஆசை உள்ளவர்‌ 
களாகவும்‌ இருத்தலாகாது. 1திமொத்தேயு 3:8 


சபைக்‌ கண்காணிப்பாளர்கள்‌ கடவுள்‌ 

பணியில்‌ பொறுப்பாளர்களாய்‌ இருப்பதால்‌ 
அவர்கள்‌ குறைச்‌ சொல்லுக்கு 
ஆளாகாதிருக்கவேண்டும்‌. அகந்தை, 

முன்கோபம்‌, குடிவெறி, வன்முறை, 

இழிவான ஊதியத்தின்‌ மேல்‌ ஆசை 

ஆகியவை இவர்களிடம்‌ இருக்கக்‌ கூடாது. தீத்து 1:7 


வயது முதிர்ந்த பெண்களும்‌ தூய நடத்தை 
உடையவர்களாய்‌ புறங்கூறாதவர்களாய்‌ குடி வெறிக்கு 
அடிமை ஆகாதவர்களாய்‌, நற்போதனை அளிப்பவர்‌ 
களாய்‌ இருக்குமாறு கூறு. 

தீத்து 2:3 


பிற இனத்தினர்‌ செய்ய விரும்புவதை யெல்லாம்‌ 
நீங்கள்‌ கடந்த காலத்தில்‌ செய்து 

வந்தது போதும்‌. அப்பொழுது நீங்கள்‌ 

காமவெறி, இச்சை, மதுமயக்கம்‌, களியாட்டம்‌, 
குடிவெறி, வெறுப்புக்குரிய சிலை வழிபாடு 
ஆகியவற்றில்‌ காலத்தைக்‌ கழித்தீர்கள்‌. 1பேதுரு 4:3 


அறிவிலிகள்‌ தங்களுக்கே கேடு 
விளைவிக்கும்‌ படி குடிவெறி 
அவர்களின்‌ சீற்றத்தைத்‌ தூண்டி 
விடுகிறது; அவர்கள்‌ காயப்பட 
நேரிடுகிறது. 

சீராக்‌ 31: 30 


இறைவார்த்தை ஒளியில்‌ நிறை வாழ்வு மலரமட்ரும்‌! உங்கள்‌ 
இல்லங்களில்‌, சமூகங்களில்‌ மது போதை பாவனை முற்றாக 
ஒழியட்ரும்‌! விழிப்புணர்வு பெற்று உலகினில்‌ நன்மைகள்‌ 
நிறையச்‌ செய்து, நற்செய்தி நவிலுங்கள்‌! 


இயக்குனர்‌, 
யாழ்‌. மறைக்கல்வி றில்‌, 


யாழ்ப்பாணம்‌. 


